தமிழ்நாடு அரசு 

2021 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
( விலை : ரூ .2.40 காசு 


ந 


தமிழ்நாடு அரசிதழ் 


தமி TE 


F 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்மையே 


வெல்லும் 


எண் 41 ] 


சென்னை , புதன்கிழமை , அக்டோபர் 13 , 2021 
புரட்டாசி 27 , பிலவ , திருவள்ளுவர் ஆண்டு -2052 


பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 
அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 

அறிவிக்கைகள் 


[ அரசாணை ( ய ) எண் 318 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( பா ) த் துறை , 27 ஜூலை 2021. ) 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு வெளியிடக் 
கருதியுள்ள கீழ்காணும் அறிவிக்கையின் வரைவு , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக மேற்சொன்ன சட்டத்தின் 
5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து இரண்டு மாத கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் 
இது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்து வரப்பெறும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்கும் 
என்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை 600 006 - இல் 
உள்ள தொழிலாளர் துறை ஆணையர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , 
தலைமைச் செயலகம் , சென்னை 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 03-01-2018 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 9 , 10 - ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் 

) 
வேலைவாய்ப்புத் துறையின் II ( 2 ) / தொ.வே / 11 / 2018 - ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு 
ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் காப்பிக் கொட்டையைப் பதப்படுத்தும் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர 
அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , 
அந்த விவர அட்டவணையின் ( 3 ) ஆம் நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் . 


[ 1 ] 


DTP- || -2- ( 41 ) ( T Sup ) -1 


2 


விவர அட்டவணை 


காப்பிக் கொட்டையை பதப்படுத்தும் தொழிலில் வேலைவாய்ப்பு 


பணியாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொடர் 
எண் 


( 2 ) 

( 3 ) 
தொகுதி -1 
( 1 ) உதவி மேலாளர் 

மாதமொன்றுக்கு ரூ .7182.00 
( 2 ) கணக்காளர் 

மாதமொன்றுக்கு ரூ .6794.00 
( 3 ) எழுத்தர்கள் தட்டச்சர்கள் காசாளர்கள் 

மாதமொன்றுக்கு ரூ . 6698.00 
ஏவலர் 

மாதமொன்றுக்கு ரூ . 6455.00 
( 5 ) காவலாள் 

மாதமொன்றுக்கு ரூ . 6455.00 
( 6 ) குழந்தைகள்காப்பகத்தின் பணிப்பெண் 

மாதமொன்றுக்கு ரூ . 6417.00 
தொகுதி- II 
( 1 ) மின்கம்மியர் 

மாதமொன்றுக்கு ரூ . 6942.00 
( 2 ) தச்சர் 

மாதமொன்றுக்கு ரூ . 6698.00 
( 3 ) பொருத்துநர் 

மாதமொன்றுக்கு ரூ . 6604.00 
( 4 ) எஞ்ஜின் ஓட்டுநர் 

மாதமொன்றுக்கு ரூ .6942.00 
( 5 ) இயந்திரக் கம்மியர் 

மாதமொன்றுக்கு ரூ . 6887.00 
தொகுதி - III 
( 1 ) பணியிட ( Yard ) கண்காணிப்பாளர் 

மாதமொன்றுக்கு ரூ . 7182.00 
( 2 ) மேஸ்திரி 

மாதமொன்றுக்கு ரூ . 6604.00 
பதப்படுத்தாத காப்பிக் கொட்டையை ஏற்றுதல் , இறக்குதல் மற்றும் இருப்பு வைக்கும் பணிகள் 
( 1 ) லாரியிலிருந்து காப்பிக்கொட்டையை இறக்கி குவித்து டன் ஒன்றுக்கு ரூ . 53.73 

வைத்தல் 
( 2 ) முதல் நாள் உலர வைப்பதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ . 35.27 
( 3 ) மேலும் ஒரு நாள் உலர வைப்பதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ .19.85 
( 4 ) சேமிப்புக் கிடங்கிற்கு எடுத்துச் செல்வதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ .17.20 
( 5 ) மீண்டும் ஓரிடத்தில் குவித்து வைப்பதற்கு 

டன் ஒன்றுக்கு ரூ .18.54 
( 6 ) ஒரு சேமிப்புக் கிடங்கிலிருந்து மற்றொரு கிடங்கிற்கு டன் ஒன்றுக்கு ரூ . 37.06 

. 
எடுத்துச் சென்று குவித்து வைப்பதற்கு 
( சேமிப்புக் கிடங்கு ( எடைபோடுதல் ) 

டன் ஒன்றுக்கு ரூ .1.54 
( 8 ) காப்பிக் கொட்டைகளில் தோல் நீக்குதல் 

டன் ஒன்றுக்கு ரூ . 76.79 
( 9 ) தோல் நீக்கிய நிலையில் அரைக்கப்பட்ட காப்பி 

டன் ஒன்றுக்கு ரூ . 46.12 
( 10 ) மலைத் தோட்டத்திலிருந்து ( Estate ) அரைக்கப்பட்ட காப்பிக் டன் ஒன்றுக்கு ரூ . 42.88 

( 
கொட்டைகளை லாரியிலிருந்து இறக்குதல் மற்றும் குவித்து 

வைத்தல் 
பதப்படுத்தப்பட்ட காப்பிக்கொட்டை 
( 1 ) மாற்றப்பட்ட மொத்த அளவு ( பதப்படுத்தும் கிடங்கிலிருந்து ) 50 கிலோ ஒன்றுக்கு ரூ .1.80 

( From Gardling Shed ) 
( 2 ) வழங்கப்பட்ட மொத்த அளவு ( முழுமையாக பதப்படுத்துதல் ) பை ஒன்றுக்கு ரூ .4.53 
( 3 ) கலக்கப்பட்ட காப்பிக்கொட்டையின் மொத்த 

அளவு டன் ஒன்றுக்கு ரூ . 18.54 
( பெருமளவு ) 
மொத்தமாக ஓரிடத்தில் சேர்த்து வைத்தல் 

டன் ஒன்றுக்கு ரூ .84.44 
( 5 ) மாதிரி வகைகளைப் பெறுதல் ( Samples Drawing ) மாதிரி ஒன்றுக்கு ரூ .3.09 


( 7 ) 


3 


பணியாளர் வகைகள் 


தொடர் 
எண் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


( 6 ) 


6 


தோல் நீக்கப்பட்ட காப்பிக்கொட்டைகளை விற்பனை 
செய்வதற்காக சிப்பம் செய்து வழங்கல் ( சந்தைப்படுத்துதல் 
நீங்கலாக ) 


ரூ .61.42 


சிப்பம் செய்தல் மற்றும் எடை போடுதல் 


ரூ .23.01 


டன் ஒன்றுக்கு ரூ .115.14 


மூட்டைகளைத் தைத்தல் 


ரூ .30.71 


( 7 ) 


( 


ரூ .69.11 


சுமை ஏற்றுதல் 
ஏற்றுமதி செய்யப்படும் காப்பிக் கொட்டைகளை சிப்பம் 
செய்தல் மற்றும் வழங்குதல் ( சிப்பம் செய்தல் நீங்கலாக ) ( 60 
கிலோ கிராம் கொண்டவையாக சிப்பம் செய்தல் ) 
சிப்பம் செய்தல் மற்றும் எடைபோடுதல் 
மூட்டைகளைத் தைத்தல் 
சுமை ஏற்றுதல் 


ரூ .30.11 


டன் ஒன்றுக்கு ரூ .130.53 


ரூ .30.71 


( 8 ) 


ஏற்றுமதி செய்யப்படும் காப்பிக் கொட்டைகளைச் சிப்பம் 
செய்தல் மற்றும் வழங்குதல் ( சந்தைப்படுத்துதல் நீங்கலாக ) 
75 கிலோ கிராம் கொண்டவையாக சிப்பம் செய்தல் 


ரூ .69.11 


சிப்பம் செய்தல் மற்றும் எடைபோடுதல் 


ரூ .30.71 


டன் ஒன்றுக்கு ரூ .130.53 


மூட்டைகளைத் தைத்தல் 


ரூ .30.71 


சுமை ஏற்றுதல் 


( 9 ) 


வகை வாரியாக 
கட்டணங்கள் 


ஒதுக்கி வைத்தலுக்கான ( Set apart ) 


டன் ஒன்றுக்கு ரூ .130.52 


( 10 ) 


குறியிடல் 


( 11 ) 


சாதாரண குறியிடல் 


மூட்டை ஒன்றுக்கு ரூ .2.28 
மூட்டை ஒன்றுக்கு ரூ .1.54 
ரூ .46.12 ( 100 மூட்டைகளுக்கு ) 


( 12 ) 


₹ ஜோட்டா ( Jotta ) கட்டணங்கள் 


( 13 ) 


பணிமனையில் சிப்பம் செய்தல் ( Depot Packing ) 


டன் ஒன்றுக்கு ரூ .130.52 


( 


( 14 ) 


ரூ .46.12 


நான்கு முனைகளிலும் தைத்தல் மற்றும் கயிறு கொண்டு 
கட்டுதல் ( R.C ) 


டன் ஒன்றுக்கு ரூ .76.80 


ரூ .30.68 


கயிறு கொண்டு கட்டுதல் 


( 15 ) 


டன் ஒன்றுக்கு ரூ .15.38 


காப்பிக் கொட்டையை ஏற்றுமதி செய்ய முத்திரையிடுவதற்கான 
கட்டணங்கள் 


எடுத்துச் செல்வோர் 


மலைத்தோட்டம் - A மற்றும் C 


கிலோ ஒன்றுக்கு ரூ .1.54 


மலைத்தோட்டம் -B மற்றும் ப்பீபரி காப்பிக்கொட்டை 


கிலோ ஒன்றுக்கு ரூ .1.80 


ரொபெஸ்ட்டா A , B மற்றும் C 


கிலோ ஒன்றுக்கு ரூ .1.54 


அரேபியச் செர்ரி மற்றும் ஏனைய தர வகைகள் 


கிலோ ஒன்றுக்கு ரூ .2.36 


4 


பணியாளர் வகைகள் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 


தொடர் 
எண் 


( 1 ) 


( 2 ) 


( 3 ) 


காப்பிக்கொட்டை மூட்டைகள் , சாக்கு மூட்டைகள் நாளொன்றுக்கு ரூ .215.00 
ஆகியவற்றை எடுத்துச்செல்லுதல் , காப்பிக்கொட்டைகளைக் 
குவித்தல் , தோல் நீக்குதல் , எடைபோடுதல் மற்றும் ஆபத்தான 
ஏனைய பணிகளில் ஈடுபடுத்தப்படுகிற நபர்கள் 
காப்பிக்கொட்டைகளைப் பரப்புதல் , பெருக்குதல் , உலர்த்துதல் , நாளொன்றுக்கு ரூ . 213.50 
சேர்த்து குவித்து வைத்தல் , தைத்தல் ஆகியவற்றிலும் 
பணியிடத்திலுள்ள பதப்படுத்தப்படாத காப்பிக்கொட்டை 
மூட்டைகளைச் சிப்பம் செய்தல் , 

போடுதல் 
ஆகியவற்றிலும் , காப்பிக்கொட்டை சாக்கு மூட்டைகளைக் 
கட்டுதல் , காப்பிக்கொட்டைகளைப் பக்குவமாக 
உடைத்தலிலும் ஈடுபடுகிற நபர்கள் 


எடை 


விளக்கங்கள் .- ( 1 ) அகவிலைப்படி.- மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் , தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


( ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக்கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் நாள் ஒன்றுக்கு ரூ .1.30 ( ஒரு ரூபாய் முப்பது காசுகள் 

மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( 1 ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக் குறியீட்டெண்ணை அடிப்படையாகக் 

கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 
( 1 ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக் குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் கொண்ட , 

முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களிடையே எவ்வித வேறுபாடும் 
இருக்கக்கூடாது . 


( 3 ) ( i ) ஒரு நாள் ஊதியத்தைக் கணக்கிட , மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 


( i ) மாத ஊதியத்தை கணக்கிட , ஒரு நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 


( 4 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் அதிகமாக 
இருக்கிறவிடத்து அதே ஊதியங்கள் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

இரா.கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


[ அரசாணை ( ப ) எண் 363 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J ரித் துறை , 16 ஆகஸ்ட் 2021. ] 


1948 - ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் வரைவு அறிவிக்கை , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( ம் ) பகுதியில் 
கோரியுள்ளவாறாக , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 


( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் நாளன்று 
அல்லது அதற்குப் பின்னர் இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , மேற்சொன்ன கால அளவு 
முடிவடைவதற்கு முன்னர் அது தொடர்பாக யாதொரு நபரிடமிருந்து பெறப்படும் யாதொரு மறுப்புரை அல்லது கருத்துரையை தமிழ்நாடு 
அரசு பரிசீலிக்கும் என்றும் இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 

. 

ஏதேனுமிருப்பின் , அதனை 
சென்னை -600 006 இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் வாயிலாக அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் . 


. 


- 


5 


வரைவு அறிவிக்கை 


( b ) பகுதியிலும் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , 13-8-2014 ஆம் நாளிட்ட 
தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II , பிரிவு 2 - இல் 537 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் 
துறையின் II ( 2 ) / தொ.வே / 479 / 2014 ஆம் எண் அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாக , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , 
தமிழ்நாடு மாநிலத்தில் தோல் பொருட்கள் தயாரிப்புத் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள பணியாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அதன் 
( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக இதனால் திருத்தியமைக்கிறார் . 

விவர அட்டவணை 

தோல் பொருட்கள் உற்பத்தித் துறையில் வேலைவாய்ப்பு 
தொடர் பணியாளர் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதியங்கள் ( மாதமொன்றுக்கு ) 
எண் 
( 1 ) ( 2 ) 

( 3 ) 
மண்டலம் -A 

மண்டலம் - B 
( ரூ . காசு ) 

( ரூ . காசு ) 
1. நிர்வாகப் பணியாளர்கள் 
மேலாளர் 

8208.00 

8102.00 
( 2 ) கணக்காளர் 

7576.00 

7470.00 
( 3 ) மேற்பார்வையாளர் பண்டகக் காப்பாளர் 

7153.00 

7046.00 
( 4 ) தட்டச்சர் / நேரக்காப்பாளர் / கணினி இயக்குபவர் / காசாளர் 

6731.00 

6624.00 
( 5 ) ஓட்டுநர் இயந்திரக் கம்மியர் / மின்கம்மியர் 

6731.00 

6624.00 
( 6 ) தூய்மைப் பணியாளர் / துணையாள் / தோட்டக்காரர் 

5887.00 

5781.00 
II . தொழில்நுட்பப் பணியாளர் 
( 1 ) தேர்ச்சி பெறாதோர் 

5887.00 

5781.00 
( 2 ) ஓரளவு தேர்ச்சி பெற்றோர் 

6309.00 

6203.00 
( 3 ) தேர்ச்சி பெற்றோர் 

6731.00 

6624.00 
விளக்கங்கள் : ( 1 ) A மற்றும் B மண்டலங்கள் கீழ்க்காணும் பகுதிகளைக் கொண்டிருக்கும் : 
மண்டலம் - A 

அனைத்து மாநகராட்சிகள் 
மண்டலம் - B 

மாநகராட்சிகள் நீங்கலாக ஏனைய அனைத்துப் பகுதிகள் 
( 2 ) அகவிலைப்படி : - மேலே நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் கூடுதலாக பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

0 அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 

இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் திங்களொன்றுக்கு 

ரூ .35.90 / - ) முப்பத்து ஐந்து ரூபாய் தொண்ணூறு காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 
( 1 ) அண்மைய நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டுப் புள்ளிகளின் அடிப்படையில் ஒவ்வொரு மாதமும் அகவிலைப்படி 

கணக்கிடப்பட வேண்டும் . 
( 3 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும் போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 

எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 
( 4 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 
( 5 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் , 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 

ஆர் . கிர்லோஷ் குமார் , 
அரசுச் செயலாளர் . 


( தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி ( மொழிபெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


